GOVERNMENT OF TAMIL NADU 

2018 


[Regd . No . TN /CCN /467 /2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re. 0 .80 Paise . 


AMI 


ABRU 


GOVERNS 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


Y 


PRE 


un 


NADUE 


RUTH 


PE 


PUBLISHED BY AUTHORITY 


S 


ALONE 


RIUMPHS 


No . 2 ] 


CHENNAI, WEDNESDAY, JANUARY 10 , 2018 
Margazhi 26 , Hevilambi, Thiruvalluvar Aandu - 2048 


Part VI — Section 3 ( b ) 
Notifications issued by Quasi - Government bodies and 

Public Sector undertakings. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages 


தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் கழகம் 


பொது நிர்மாண வட்டம் / மதுரை .. 


[ 1 ] 


DTP _ VI- 3 (b ) ( 2 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3(b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் கழகம் 
பொது நிர்மாண வட்டம் / மதுரை 

அறிவிக்கை 

(Lr.No. SE /GCC /MDU /AEE /MONI/D .No. 1946 /2017 ) 
No. VI - 3 (b )/ 1/ 2018 . 

இவ்வறிக்கை பொது மக்களின் நலன் கருதி 2003 ஆம் ஆண்டின் மின்சார சட்டம் பிரிவு 185 - ன்கீழ் உட்பிரிவு (2) (a ) வின்படி 
ஏற்கனவே தந்தி துறைக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி மின்சாரத்தை கொண்டு செல்ல 2003 - ம் ஆண்டு மின்சார பிரிவு 
164 - ன்கீழ் வாரியத்திற்கு இந்திய மின்சார சட்டத்தின் கீழ் அனுமதி வழங்கியுள்ளது . 

தமிழ்நாடு மாநிலம் , மதுரை , திண்டுக்கல் , இராமநாதபுரம் , சிவகங்கை , தேனி, நாகர்கோவில் , திருநெல்வேலி , தூத்துக்குடி , விருதுநகர் 
மாவட்டங்களின் கூடுதல் மின்சுமையை நிறைவு செய்வதற்காக கீழ்க்கண்ட இடங்களில் புதிதாக துணை மின் நிலையம் அமைக்கவும் , 
அவற்றோடு சேர்ந்த மின்பாதைகளையும் 2017 - 2018 ஆம் ஆண்டு மற்றும் வரும் 2018 - 2019 ஆண்டுகளில் நிறுவுவதற்கு தமிழ்நாடு 
மின்சார வாரியத்திடம் அனுமதி பெற்றும் உள்ளது . 


வ . 

மின்பாதை மின்பாதை மொத்த மதிப்பீடு 
துணை மின்நிலையம் மற்றும் மின்பாதை 
எண் 

நீளம் கி . மீ . அழுத்தம் ( லட்சத்தில் ) 
ஏற்கனவே உள்ள அழகர்கோவில் - காரைக்குடி 110 கி . வோ . இரட்டைச் சுற்று 0. 40 

110/ 33 26 . 764 
மின் கோபுரத்தில் இரட்டைச்சுற்று மின் பாதையில் பான்தர் மின் கடத்தியை 

கி . வோ . 
பொருத்தி , புதிதாக அமைக்கவுள்ள நரசிங்கம்பட்டி 110/ 33 கி . வோ . துணை 
மின் நிலையத்திற்கு உள்வெளி மின்பாதை அமைத்தல் 
ஏற்கனவே உள்ள கமுதி 400 கி . வோ . துணை மின் நிலையத்திலிருந்து 60 .00 400 கி . வோ . 25114 .80 
புதிதாக 400 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் இரட்டைச்சுற்று 
மின்பாதையில் க்வாட்மூஸ் மின் கடத்தியைக் கொண்டு Common 
Point முதல் விருதுநகர் 765 / 400 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு 
உள்வெளி மின்பாதை அமைத்தல் 
ஏற்கனவே உள்ள தப்பக்குண்டு 400 கி . வோ . துணை மின் நிலையத்திலிருந்து 125 .00 400 கி . வோ . 28787 .50 
புதிதாக 400 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் இரட்டைச்சுற்று 
மின்பாதையில் டுவீன்மூஸ் மின் கடத்தியைக் கொண்டு common point 
முதல் விருதுநகர் 765/ 400 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு உள்வெளி 
மின்பாதை அமைத்தல் 
ஏற்கனவே உள்ள 110 கி . வோ . காவனூர்- ஆர் . எஸ் .மடை வழுதூர் இயற்கை 4.25 110 கி . வோ . 284.368 
எரிவாயு மின் உற்பத்தி நிலையம் இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் 
இரட்டைச்சுற்று மின் பாதையில் பான்தர் மின் கடத்தியை பொருத்தி , 
புதிதாக அமைக்கவுள்ள பட்டனம்காத்தான் (சக்கரக்கொட்டை ) 110/33 - 22 
கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு மின்பாதை அமைத்தல் 
ஏற்கனவே உள்ள 110 கி . வோ . காவனூர் - ஆர். எஸ் .மடை - வழுதூர் இயற்கை 0 .63 110 கி . வோ . 90.720 
எரிவாயு மின் உற்பத்தி நிலையம் இரட்டைச்சுற்று Monopole மின் 
கோபுரத்தில் இரட்டைச்சுற்று மின் பாதையில் பான்தர் மின் கடத்தியை 
பொருத்தி , புதிதாக அமைக்கவுள்ள பட்டனம்காத்தான் ( சக்கரக்கோட்டை ) 
110/33 - 22 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு உள்வெளி மின்பாதை 
அமைத்தல் 
ஏற்கனவே உள்ள 110 கி . வோ . செம்பட்டி திண்டுக்கல் இரட்டைச்சுற்று மின் 0 . 30 110 கி . வோ . 20.073 
கோபுரத்தில் இரட்டைச்சுற்று மின் பாதையில் பான்தர் மின் கடத்தியை 
பொருத்தி , புதிதாக அமைக்கவுள்ள கீழ்க்கோட்டை (சின்னாளபட்டி ) 110/ 22 

கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு உள்வெளி மின்பாதை அமைத்தல் 
மேற்குறிப்பிட்ட திட்டங்களில் உயர் அழுத்த மின்பாதை செல்லும் வழியில் ஏதேனும் முறையீடுகள் இருந்தால் , விருப்பம் உள்ளவர்கள் 
இவ்வறிக்கை வெளியிட்ட நாளிலிருந்து இரண்டு மாதத்திற்குள் கீழ்க் கையொப்பமிட்ட அதிகாரியிடம் 2003ம் ஆண்டின் மின்சாரம் 
சட்டப் பிரிவின்படி தெரிவிக்கவேண்டும் . 


மதுரை, 
2018 ஜனவரி 4 . 


என் . சசிதரன் , 
மேற்பார்வை பொறியாளர் , 
பொது நிர்மாண வட்டம் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


